GOVERNMENT OF TAMIL NADU 

2020 


[ Regd . No. TN /CCN /467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ Price : Rs . 4.00 Paise . 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


RNMENT 


NADU 


PUBLISHED BY AUTHORITY 


TRIUMPHS 


No. 29 ] 


CHENNAI , WEDNESDAY , JULY 15 , 2020 
Aani 31 , Saarvari , Thiruvalluvar Aandu - 2051 


Part Il - Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


AGRICULTURE DEPARTMENT 


Pages. 


Pages. 


Osimylouri Longju Comvurudys 5mm 
Industrial Tribunal for Adjudication 
Labour Courts for Adjudication 


559-561 


Insecticides Act- Appointment of Agricultural 

Officers of Pesticide Testing Laboratories 


561-565 


558 


Appointment of certain officials to be Insecticide 

Inspectors 


SOCIAL WELFARE AND NUTRITIOUS MEAL 

PROGRAMME DEPARTMENT 


Amendment ot Notification 


558 


BACKWARD CLASSES , MOST BACKWARD CLASSES 

AND MINORITIES WELFARE DEPARTMENT 


Juvenile Justice ( Care and Protection of 

Children ) Act, 2015.- Reconstitution of Child 
Welfare Committee in Ramanathapuram 
District by appointing one member from 
the panel list in the existing child Welfare 
Committee 

Amendment to Notification 


565 


Tamil Nadu Waqf Act , 1995.- Appointment of 

Thiru N. Ragavendiran , District Revenue 
Officer as Member of the Tamil Nadu Waqf 
Tribunal 


TOURISM , CULTURE AND RELIGIOUS 

ENDOWMENTS DEPARTMENT 


558 


HOME DEPARTMENT 


Family Courts Act.- Appointment on Transfer and 

Posting in Family Court 


Tamil Nadu Ancient and Historical Monuments 

and Archaeological Sites and Remains 
Act.- Archaeology Protection of Monuments 
Sculpture Tank ( Amma Kulam ) at 
Kilravandavadi Village , Thandrampet Taluk, 
Thiruvannamalai District .. 


558 


565-566 


[ 557 ] 


D.T.P. - 11-2 ( 29 ) —1 


558 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part 11 — Sec . 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


AGRICULTURE DEPARTMENT 


BACKWARD CLASSES , MOST BACKWARD 
CLASSES AND MINORITIES WELFARE DEPARTMENT 


Notification under the Insecticides Act 1968 . 


Appointment of Agricultural Officers of Pesticide 

Testing Laboratories under the Act . 


[G.O.Ms No.127, Agriculture (AP5 ), 29th June 2020 , 
வைகாசி 15 , சார்வரி, திருவள்ளுவர் ஆண்டு-2051.] 


No.1l ( 2 )/AG/425/2020.-In exercise of the powers conferred 
by Section 19 of the Insecticides Act, 1968 ( Central Act 46 
of 1968 ) and in supersession of the Agriculture Department 
Notification No.ll ( 2 ) / AG /219 / 2008 published at page No. 176 
of Part 11 – Section 2 of the Tamil Nadu Government Gazette, 
dated the 30th April 2008 , the Governor of Tamil Nadu 
hereby appoints the Agricultural Officers of the Tamil Nadu 
State Pesticides Testing Laboratories , State Pesticides 
Testing Laboratories cum Coding Centre , Cuddalore , Theni, 
Erode and Central Control Laboratory, Kudumianmalai, 
who have undergone training in analyzing insecticides in 
a recognised Laboratory as Insecticide Analysts for the 
whole of Tamil Nadu . 


Appointment of Thiru N. Ragavendiran , District 
Revenue Officer as Member of the Tamil Nadu Waqf 
Tribunal under the Tamil Nadu Waqf Act 1995 . 

[ G.O. ( D ) No.39, Backward Classes , Most Backward 
Classes and Minorities Welfare ( T2 ), 30th June 2020 , 

ஆனி 16 , சார்வரி , திருவள்ளுவர் ஆண்டு -2051.] 
No.II ( 2 ) /BCMBCMW/427/2020.-In exercise of the powers 
conferred by clause ( b) of sub - section ( 4 ) of Section 83 of the 
Waqf Act, 1995 ( Central Act 43 of 1995 ) read with clause ( b ) of 
rule 3 of the Tamil Nadu Waqf Tribunal ( Conditions of Service 
and Procedure ) Rules , 2016 , the Governor of Tamil Nadu 
hereby appoints Thiru . N. Ragavendiran , District Revenue 
Officer as Member of the Tamil Nadu Waqf Tribunal , Chennai. 


B. CHANDRA MOHAN , 
Principal Secretary to Government. 


HOME DEPARTMENT 


Appointment of certain officials to be insecticide 

Inspectors under the Act . 


Amendment to Notification 


[G.O.Ms No. 126 , Agriculture ( AP5 ), 29th June 2020 , 

வைகாசி 15 , சார்வரி , திருவள்ளுவர் ஆண்டு-2051.] 
No.11 ( 2 )/AG/426/2020.-In exercise of the powers conferred 
by Section 20 of the Insecticides Act, 1968 ( Central Act 
46 of 1968 ) the Governor of Tamil Nadu hereby makes 
the following amendment to the Agriculture Department 
Notification No.11( 2 ) /AG /717 /2013 , published at page 629 
of Part II- Section 2 of the Tamil Nadu Government Gazette , 
dated the 18th September, 2013 : 


Appointment on Transfer and Posting in Family Court 

under the Family Courts Act . 
(G.O.( Rt) No.224 , Home ( Courts - II), 26th June 2020, 

ஆனி 12 , சார்வரி , திருவள்ளுவர் ஆண்டு- 2051.] 
No.ll ( 2 ) /HO/428/2020.-In exercise of the powers conferred 
under sub -section ( 1 ) of Section 4 of the Family Courts Act, 
1984 ( Central Act 66 of 1984) , the Governor of Tamil Nadu with 
the concurrence of the High Court, Chennai hereby makes the 
following appointment on transfer. 


SI. 
No. 


AMENDMENT 


( 1 ) 


1 


In the said Notification , in the TABLE , under the heading 
Officers in column ( 1 ) , for the entry commencing with the 
words “ All Agriculture Officers and ending with the words 
" in the case of Agriculture Post -Graduates) ", against the 
entry "Within their Jurisdiction " in column (2 ) thereof the 
following entry shall be substituted , namely : 


2 


Name and Designation 

Ordered to be posted 
Thiru / Tmt / Selvi 

as 
( 2 ) 

( 3 ) 
B. Rajavel, 

Judge , Family Court, 
Additional District Judge , Tiruchirappali in the 
Mayiladuthurai 

existing vacancy. 
G. Subathira Devi , 

Judge , Family Court, 
| Additional District Judge , Villupuram vice Thiru . 
Villpuram @ Tindivanam . N. Arunachalam , order 

to be transferred . 
J. Shanthi , Sessions | Additional Principal 
Judge , Special Court Judge , Family Court, 
No.l for trial of Criminal Chennai in the existing 
Cases related to elected vacancy . 
Member of Parliament 
and members of 
Legislative Assembly of 
Tamil Nadu , Chennai . 


3 . 


" All Agricultural Officers who have undergone 
training on Insecticides Act, 1968 ( Central Act 46 of 1968 ) 
and Insecticides Rules , 1971 at State Agricultural Extension 
Management Institute (STAMIN ) or State Agricultural 
Management & Extension Training Institute ( SAMETI ) or the 
Tamil Nadu Agricultural University (TNAU ) or the National 
Institute of Plant Health Management ( NIPHM ) , or any 
other Agricultural Universities with three months service in 
extension service " . 


S.K. PRABAKAR , 
Additional Chief Secretary to Government. 


GAGANDEEP SINGH BEDI, 
Agricultural Production Commissioner and 

Principal Secretary to Government. 


July 15 , 2020 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


559 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


Disputes between Workmen and Management referred 

to Industrial Tribunal for Adjudication . 


க்வாங் சங் பிரேக் இந்தியா பிரைவேட் லிமிடெட் , 

செங்காடு கிராமம் . 


1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
சட்டம் XIV / 1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10(1)(C ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , 
தொழிற்தீர்ப்பாயத்தின் , தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை , தொழிற்தீர்ப்பாயம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 


இணைப்பு 


எழுவினா 


[ அரசாணை ( ப ) எண் . 246 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( அவத் துறை , 11 மே 2020 , சித்திரை 28 , சார்வரி, 

திருவள்ளுவர் ஆண்டு - 20510 ) 
No.II(2)/ LE / 429/ 2020 .-- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக காஞ்சிபுரம் மாவட்டம் , 
செங்காடு கிராமத்தில் இயங்கி வரும் க்வாங் சங் ப்ரேக் 
இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற நிர்வாகத்திற்கும் , ஒன்றுபட்ட 
தொழிலாளர் கூட்டமைப்பு என்ற தொழிற்சங்கத்திற்கும் இடையே 
சில கோரிக்கைகள் குறித்து தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும்; 

மேற்சொன்ன தகராறில் கோரிக்கை எண் 1 - ஐ சென்னை 
தொழிற் தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

1947- ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
சட்டம் XIV/ 1947 ) 10 (1 )( c) பிரிவிலும் , 10 ( 1) (d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , 
தொழிற்தீர்ப்பாயத்தின் , தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 


" தொழிற்சங்கம் மற்றும் நிர்வாகத்திற்கு இடையே கடைசியாக 
தொழிற்தகராறுகள் சட்டம் , 1947 , பிரிவு 12 (3 ) -ன்கீழ் ஏற்படுத்தப்பட்ட 
ஒப்பந்தம் 06-07-2013 அன்றுடன் காலவதியாகிவிட்ட நிலையில் , 
தொழிலாளர்கள் 07-07-2009 ஒப்பந்த விதிகளின்படி பணிபுரிந்து 
வருவதாகவும் , இந்நிலையில் , நிர்வாகம் 12 ( 3) ஒப்பந்த விதிகளை 
தவறாக பொருள் விளக்கம் கொண்டு வேண்டுமென்று, பழிவாங்கும் 
நோக்குடன் ரஷ்ய மிஷினில் பணிபுரியும் தொழிலாளியை 
PLC இயந்திரத்தில் பணி செய்ய ஒதுக்கீடு செய்து தொழிலாளர்கள் 
மீது நடவடிக்கை எடுத்து வருவது நிர்வாகத்தின் நேர்மையற்ற 
தொழில் நடவடிக்கை என்று கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானது தானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 


ஸ்டேனடைன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் , திருவள்ளூர் . 


மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை , தொழிற்தீர்ப்பாயம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 


[ அரசாணை ( ப ) எண் . 251 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( அவத் துறை , 14 மே 2020 , வைகாசி 1, சார்வரி, 

திருவள்ளுவர் ஆண்டு-2051 .] 
No.II (2 ) LE /431 /2020 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக திருவள்ளூர் மாவட்டம் , 
அரண்வாயல் கிராமத்தில் இயங்கி வரும் ஸ்டேனடைன் இந்தியா 
பிரைவேட் லிமிடெட் என்ற நிர்வாகத்திற்கும் , ஒன்றுபட்ட தொழிலாளர் 
கூட்டமைப்பு என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 


இணைப்பு 


எழுவினா 


கோரிக்கை எண் . 1 


மேற்சொன்ன தகராறை சென்னை தொழிற்தீர்ப்பாயத்தின் 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
அவர்கள் கருதுவதாலும் , 


9.5 மணிநேரம் பணி வேலையாக இருந்தபோது தொழிலாளர்கள் 
அளித்து வந்த அதே உற்பத்தியை தற்பொழுது 8 மணி நேரம் 
பணி வேலையின்போதும் அளிக்கக்கோரி தொழிலாளர்களை 
நிர்வாகம் கட்டாயப்படுத்தக்கூடாது என கோரும் தொழிற்சங்கத்தின் 
கோரிக்கை நியாயமானது தானா ? ஆம் 

எனில் , உரிய 
உத்தரவுகள் பிறப்பிக்க . 


1947- ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
சட்டம் XIV / 1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10 ( 1) ( g) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , 
தொழிற்தீர்ப்பாயத்தின் , தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 


எம்.ஆர்.எப் . லிமிடெட் , சென்னை . 


[ அரசாணை ( ப ) எண் . 250, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( அ ) த் துறை , 13 மே 2020 , சித்திரை 30 , சார்வரி , 

திருவள்ளுவர் ஆண்டு - 2051.) 


No. II (2 ) LE / 430/ 2020.- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக சென்னை மாவட்டம் , 
திருவொற்றியூரில் இயங்கி வரும் எம்.ஆர்.எப். லிமிடெட் என்ற 
நிர்வாகத்திற்கு எதிராக எம்.ஆர்.எப்.தொழிலாளர்கள் சங்கம் என்ற 
தொழிற்சங்கத்திற்கும் இடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும் ; 


மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 (2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை , தொழிற்தீர்ப்பாயம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 

எழுவினா 
மனுதாரர் தொழிற்சங்க தொழிலாளர்களுக்கு எதிர்மனுதாரர் 
நிர்வாகம் 2016-2017 - ஆம் ஆண்டிற்கு சட்டப்படி வழங்க வேண்டிய 
20 % போனஸ் மற்றும் கருணைத் தொகையாக ரூ .10,000 / 
வழங்க வேண்டும் என்று கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயம் தானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 


மேற்சொன்ன தகராறை சென்னை , தொழிற்தீர்ப்பாயத்தின் 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
அவர்கள் கருதுவதாலும் ; 


560 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II - Sec.2 


என்று 


எப்பிங்கர் டுலிங் ஆசியா பிரைவேட் லிட் , கோவை . வழங்குமாறு கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது 
[ அரசாணை ( டி ) எண் . 265 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

தானா ? ஆம் , எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 
(91) த் துறை , 22 மே 2020, வைகாசி 9 , சார்வரி, 

கோரிக்கை எண் . 3.இ. 
திருவள்ளுவர் ஆண்டு -2051. ) 

உதவியாளர்களுக்கு (Helpers) குறைந்தபட்ச சம்பளமாக 
No II(2) LE / 432 / 2020.- இந்த ஆணையின் இணைப்பில் ரூ .16,000 / நிர்ணயிக்கப்படவேண்டும் 

கோரும் 
குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக , எப்பிங்கர் டுலிங் ஆசியா தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? ஆம் , எனில் , 
பிரைவேட் லிமிடெட் , கோவை என்ற நிர்வாகத்திற்கும் பாரதீய உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 
கோவை மாவட்ட பொது தொழிலாளர் சங்கம் , கோவை என்ற 

கோரிக்கை எண் . 4 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும் ; 

புதிய தரநிலை ( Grade ) உருவாக்கப்படும்போது ஒவ்வொரு 
மேற்சொன்ன தகராறை எழுவினாக்களுடன் சென்னை 

தரநிலைக்கும் இடையே குறைந்தபட்சம் ரூ .1000 / - வித்தியாசம் 
தொழிற் தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று 

இருக்கவேண்டும் எனவும் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பணிமூப்பு 

அடிப்படையில் அடுத்த தரநிலைகளுக்கு பதவி உயர்வு வழங்கவும் 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? 
1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் மத்திய 

ஆம் , எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 
சட்டம் XIV / 1947) 10(1)(C ) பிரிவிலும் , 1001 ( d ) பிரிவின் வரம்பு 

கோரிக்கை எண் . 5 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறை 

இந்நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு 
எழுவினாக்களுடன் சென்னை தொழிற் தீர்ப்பாயத்தின் , தீர்ப்புக்காக 

70 சதவீதம் அடிப்படை சம்பளம் மற்றும் பஞ்சப்படி இனங்களில் 
அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

வழங்குமாறு கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது 

தானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 
மேலும் , 1947- ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

கோரிக்கை எண் . 9 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

இரவு பணிசெய்பவர்களுக்கு இரவுபடியாக தலா 
சென்னை தொழிற் தீர்ப்பாயம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . ரூ .50/ - வீதம் ஒவ்வொரு நாளும் வழங்குமாறு கோரும் 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது 

தானா ? 
இணைப்பு 

ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க. 
எழுவினாக்கள் 

கோரிக்கை எண் 12 
கோரிக்கை எண் . 1 

அனைத்து பணி நாட்களிலும் பணிக்கு வருகை தரக்கூடிய 
ஒரே பதவிக்கு ஒரே அடிப்படை சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டு , ஒரே தொழிலாளர்களுக்கு வருகை படியாக ஒரு நாள் சம்பளம் கூடுதலாக 
பணி காலத்துக்கு ( Service ) ஒரே சம்பளம் வழங்கப்பட வேண்டும் அளிக்குமாறு கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது 
என்றும் , I,II, II,IV மற்றும் V என கிரேடுகள் உருவாக்கப்பட்டு , 

தானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 
அதன் அடிப்படையில் பதவி உயர்வு அளிக்குமாறும் கோரும் 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? ஆம் எனில் , 

கெம்ப்ளாஸ்ட் சன்மார் லிமிடெட் , பிளாண்ட் -2, மேட்டூர் அணை , 

சேலம் . 
உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 

[ அரசாணை ( டி ) எண் . 269, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
கோரிக்கை எண் . 2 

1) த் துறை , 22 மே 2020 , வைகாசி 9 , சார்வரி , 
இந்நிறுவன தொழிலாளர்களுக்கு தற்போது வழங்கப்படும் 

திருவள்ளுவர் ஆண்டு -2051 .] 
அடிப்படை சம்பளத்துடன் விலைவாசி அடிப்படையிலான புள்ளி 
விபரங்களின் அடிப்படையில் சம்பள விகிதம் நிர்ணயிக்குமாறும் , 

No II (2) LE/ 433 /2020 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
அனைத்து தொழிலாளர்களுக்கும் பஞ்சப்படி தொகையினை கோவை 

குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக , கெம்ப்ளாஸ்ட் சன்மார் 
விலைவாசி புள்ளி 2001 - ன் அடிப்படையில் புள்ளி ஒன்றிற்கு தலா 

லிமிடெட் , பிளாண்ட் -2 , மேட்டூர் 

அணை , 

சேலம் என்ற 
ரூ .7 / - வீதம் வழங்குமாறும் கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நிர்வாகத்திற்கும் மேட்டூர் கெமிக்கல்ஸ் அண்டு பிளாஸ்டிக்ஸ் 
நியாயமானது தானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 

தொழிலாளர்கள் சங்கம் , மேட்டூர் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 

தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
கோரிக்கை எண் . 3.அ. 

மேற்சொன்ன தகராறை எழுவினாவுடன் சென்னை தொழிற் 
தொழில்நுட்பப் பிரிவில் (Technical) 10 ஆண்டுகள் பணிமூப்பு தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
உடையவர்களுக்கு ரூ .23,000 / - மற்றும் 8 ஆண்டுகள் பணிமூப்பு 

ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
உடையவர்களுக்கு ரூ .21,000/ - வழங்குமாறும் , தொழில்நுட்பம் 
அல்லாத ( Non - Technical ) பிரிவில் 10 ஆண்டுகள் பணிமூப்பு 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
உடையவர்களுக்கு ரூ .19,000 / 

8 ஆண்டுகள் பணிமூப்பு (மத்திய சட்டம் XIV /1947 ) 10 ( 1) ( c ) பிரிவிலும் , 10 (1 )( d ) பிரிவின் 
உடையவர்களுக்கு ரூ .18,000 / - மற்றும் 8 ஆண்டுகளுக்கு வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 
குறைவாக பணிமூப்பு உள்ளவர்களுக்கு ரூ .17,000/ - வழங்குமாறு கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறை 
கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? எழுவினாவுடன் சென்னை தொழிற் தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக 
ஆம் , எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 

அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
கோரிக்கை எண் . 3.ஆ. 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

10 (2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
வரும் ஓராண்டிற்கான அடிப்படைச்சம்பள உயர்வாக மாதம் 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
ஒன்றுக்கு தலா ரூ .1,000 / - வீதம் ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் 

சென்னை தொழிற் தீர்ப்பாயம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 


July 15 , 2020 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


561 


இணைப்பு மேற்சொன்ன தகராறை எழுவினாவுடன் 

கோவை 
தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று 
எழுவினா 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
கோரிக்கை எண் . 4 

1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 

(மத்திய சட்டம் XIV/ 1947 ) 10 (1)( c) பிரிவிலும் , 10( 1)( d ) பிரிவின் 
"உற்பத்திக்கான ஊக்கத் தொகை அனைத்து 
தொழிலாளர்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 
கோரிக்கை நியாயமானதா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்க . 

கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறை 

எழுவினாவுடன் கோவை தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக 
S.M.B.S. காட்டன் ஸ்பின்னர்ஸ் ( பி ) லிமிடெட் , திருச்செங்கோடு . 

அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
[ அரசாணை ( டி ) எண் . 281 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
(41) த் துறை , 3 ஜூன் 2020 , வைகாசி 21 , சார்வரி, 10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
திருவள்ளுவர் ஆண்டு-2051. ) 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு கோவை 

தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
No II(2 ) LE /434/ 2020.- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக , S.M.B.S. காட்டன் 

இணைப்பு 
ஸ்பின்னர்ஸ் (பி ) லிமிடெட் , திருச்செங்கோடு என்ற நிர்வாகத்திற்கும் 

எழுவினா 
நாமக்கல் மாவட்ட திராவிட பஞ்சாலை தொழிலாளர் முன்னேற்ற 
சங்கம் , நாமக்கல் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு திரு . வி . சைமன் , (ப.எண்.சி 013032) ஓட்டுனரின் வருடாந்திர 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்; 

ஊதிய உயர்வை 6 மாத காலம் பின் தொடர்ச்சியின்றி தள்ளி 

வைத்து நிர்வாகம் வழங்கிய 30-05-2018 தேதியிட்ட உத்தரவை 
மேற்சொன்ன தகராறை 

எழுவினாவுடன் 

சென்னை இரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
தொழிற்தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று 

அவசியமென்று நியாயமானதா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , (கோவை கோட்டம் ), 
1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 

கோவை . 
சட்டம் XIV / 1947 ) 10 ( 1) ( C ) பிரிவிலும் , 10 (1) ( d ) பிரிவின் வரம்பு 

[ அரசாணை ( டி ) எண் . 272 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

(41) த் துறை , 22 மே 2020, வைகாசி 9 , சார்வரி , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறை 

திருவள்ளுவர் ஆண்டு-2051.) 
எழுவினாவுடன் சென்னை தொழிற்தீர்ப்பாயத்தின் , தீர்ப்புக்காக 
அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

No.II(2 )/LE/436/2020.- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு 

அரசு 
மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

போக்குவரத்துக் கழகம் (கோவை கோட்டம் ), கோவை 
10 (2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

என்ற நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

கழக சீருடை பணியாளர் தொழிற் சங்கம் , கோவை என்ற 
சென்னை தொழிற் தீர்ப்பாயம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
இணைப்பு 

அரசு கருதுவதாலும் ; 
எழுவினா மேற்சொன்ன 

கோவை 
தகராறை எழுவினாவுடன் 

தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று 
2017-2018 ம் ஆண்டிற்கு 20 சதவீதம் போனஸ் 10 சதவீதம் தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
கூடுதல் போனஸ் மற்றும் தினக்கூலி தொழிலாளர்களுக்கான 
போனஸ் வழங்கக்கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

( மத்திய சட்டம் XIV /1947 ) 10 (1) ( C ) பிரிவிலும் , 10 ( 1) (C ) பிரிவின் 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 
Disputes between Workmen and Management referred கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறை 
to Labour Courts for Adjudication . 

எழுவினாவுடன் கோவை தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக 

அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , (கோவை கோட்டம் ) , 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
கோவை . 

10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
[ அரசாணை ( டி ) எண் . 215 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு கோவை 
(91) த் துறை , 16 ஏப்ரல் 2020 , சித்திரை 3, சார்வரி, 

தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
திருவள்ளுவர் ஆண்டு-2051. ) 

இணைப்பு 
No.II ( 2 ) / LE / 435 / 2020 .-- இந்த ஆணையின் இணைப்பில் 

எழுவினா 
குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் (கோவை கோட்டம் ) , கோவை என்ற 

திரு . A. ரமேஷ்குமார் ( ப.எண் . C21131 ) ஓட்டுநருக்கு , 
நிர்வாகத்திற்கும் கோவை திருப்பூர் நீலகிரி மாவட்ட தமிழ்நாடு 

நிர்வாகம் 11-05-2013 மற்றும் 12-05-2013 ஆகிய இரண்டு 
அரசு போக்குவரத்து கழக பொதுத் தொழிலாளர் சங்கம் , கோவை 

நாட்களுக்கு விடுப்பு வழங்காமல் " A " குறியீடு செய்து ஊதிய 
என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 

இழப்பு ஏற்படுத்தப்பட்ட இரண்டு நாட்களுக்கும் மற்றும் 
என்று அரசு கருதுவதாலும் ; 

21-05-2013 முதல் 01-07-2013 தேதி வரையிலான விடுப்பு 


562 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II - Sec.2 


நாட்களான 42 நாட்களுக்கும் ஆக மொத்தம் 44 நாட்களுக்கு உரிய 
ஊதியத்தினை முறையாக கணக்கீடு செய்து வழங்க வேண்டும் 
என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 
ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , ( கோவை ) , லிமிடெட் , 

ஈரோடு . 
[ அரசாணை ( டி ) எண் . 216 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
(91 ) த் துறை , 16 ஏப்ரல் 2020, சித்திரை 3 , சார்வரி , 

திருவள்ளுவர் ஆண்டு -2051 .] 
No.II(2)/LE/437/2020.- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் (கோவை ) , லிமிடெட் , ஈரோடு என்ற 
நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தேசிய முற்போக்கு 
தொழிலாளர்கள் சங்கம் , ஈரோடு என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
மேற்சொன்ன 

தகராறை எழுவினாவுடன் சேலம் 
தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 
சட்டம் XIV / 1947 ) 10 ( 1) ( C ) பிரிவிலும் , 10( 1) (d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறில் கோரிக்கை 
எண் 1 மற்றும் 2 ஆகியவற்றை எழுவினாவுடன் சேலம் தொழிலாளர் 
நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 (2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சேலம் 
தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 


கேட்வே டிஸ்டிரிபார்க்ஸ் ( தெற்கு ) பிரைவேட் லிமிடெட் , சென்னை . 
[ அரசாணை ( ப ) எண் . 240 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( அ 1) த் துறை , 7 மே 2020 , சித்திரை 24, சார்வரி , 

திருவள்ளுவர் ஆண்டு-2051. ) 
No.II ( 2 ) /LE / 438 /2020.-- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக சென்னை, மணலி நியூ 
டவுன் எனும் இடத்தில் இயங்கி வரும் கேட்வே டிஸ்டிரிபார்க்ஸ் 
( தெற்கு ) பிரைவேட் லிமிடெட் என்ற நிர்வாகத்திற்கும் , சென்னை 
ஏற்றுமதி வளாக ஊழியர்கள் மற்றும் பொதுத் தொழிலாளர் சங்கம் 
என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறில் கோரிக்கைகள் எண் 4 மற்றும் 
8 ஆகியவற்றை சென்னை தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்காக 
அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 

தமிழ்நாடு ஆளுநர் 

ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV/ 1947 ) 10(1)(C) பிரிவிலும் , 10 ( 1)( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , 
தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 


இணைப்பு 


எழுவினாக்கள் 


( 1 ) கோரிக்கை எண் . 4 


எழுவினாக்கள் 


திரு . செந்தில்நாதன் , என்பவரை சட்டவிரோதமாக நீதிக்கு 
புறம்பாக ஒருதலைப்பட்சமாக விசாரணை நடத்தி 30-01-2015 
அன்று வேலைநீக்கம் செய்த செயல் மற்றும் திரு . பைரோஸ் 
என்பவருக்கு 27-01-2015 

27-01-2015 முதல் வேலை வழங்க மறுத்த 
செயல் தொழிலாளர் விரோத போக்கு தானா ? ஆமெனில் , 
உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 


கோரிக்கை எண் .1 


( 2 ) கோரிக்கை எண் . 8 


" நிர்வாகம் ஏற்படுத்திய 18( 1) ஒப்பந்தத்தில் கையொப்பமிட 
மறுத்தமையால் 2015 - ம் ஆண்டு முதல் வழக்கமாக அளித்து வரும் 
ஆண்டு ஊதிய உயர்வை அளிக்க மறுக்கும் நிர்வாகத்தின் செயல் 
தொழிலாளர் விரோத போக்குதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு 
பிறப்பிக்க " . 


(1 ) பா.எண் . 1/ டி 11/1081 சட்டம் ஈம/ 2010 , நாள் 17-03-2011 
( 2 ) பா.எண் . 1 / டி 11 /346/ சட்டம் / தஅபோக / ஈம /2012 , நாள் 20-10-2012 
(3 ) பா.எண் . 1/ டி 11 /504 / சட்டம் / தஅபோக / ஈம /2012 , நாள் 20-12-2012 
( 4 ) பா.எண் . 1 /44/ 583 / சட்டம் / தஅபோக / ஈம / 2013 , நாள் 10-09-2013 
(5 ) பா.எண் . 1 /43 / 495 /சட்டம் / தஅபோக / ஈம / 2013 , நாள் 25-11-2013 
( 6 ) பா.எண் . 1/93/736 சட்டம் த அபோக ஈம /2014 , நாள் 27-10-2014 
( 7) பா.எண் . 1/ டி 11/ 81/ சட்டம் / தஅபோக / ஈம /2015, நாள் 19-02-2015 
(8 ) பா.எண் . 1/ 93 /1250/ சட்டம் / தஅபோக / ஈம /2014, நாள் 27-02-2015 
( 9) பா.எண் . 1/ டி 11 / 531/ சட்டம் / தஅபோக /ஈம /2017, நாள் 28-12-2017 

ஆகிய தண்டணை உத்தரவுகளை ரத்து செய்து அபராதத்தொகையை 
திரும்ப வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


லட்சுமி பேக்கேஜிங் பிரைவேட் லிமிடெட் , சேலம் . 
[ அரசாணை ( டி ) எண் . 242 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
(91) த் துறை , 8 மே 2020, சித்திரை 25 , சார்வரி , 

திருவள்ளுவர் ஆண்டு-2051 . ] 
No.II ( 2 ) /LE/439/2020.- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக லட்சுமி பேக்கேஜிங் 
பிரைவேட் லிமிடெட் , சேலம் என்ற நிர்வாகத்திற்கும் , 
தமிழ்நாடு ஜெனரல் ஒர்க்கர்ஸ் யூனியன் , சென்னை என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறை எழுவினாவுடன் சேலம் தொழிலாளர் 
நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 


கோரிக்கை எண் . 2 


திரு . எஸ் . துர்க்கைராஜ் (ப.எண் . C41097 ) நடத்துனருக்கு , 
நிர்வாகம் வழங்கிய 18-11-2017 மற்றும் 23-12-2017 நாளிட்ட 
பணியிட மாறுதல் தொடர்பான உத்தரவுகளை ரத்து செய்ய 
வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? 
ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


July 15 , 2020 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


563 


1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் நிர்வாகத்திற்கும் , ஆனைமலை ஒர்க்கர்ஸ் யூனியன் , வால்பாறை 
( மத்திய சட்டம் XIV /1947 ) 10 ( 1)( C) பிரிவிலும் , 10 (1 )( d ) பிரிவின் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் என்று அரசு கருதுவதாலும் ; 
கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறை 
எழுவினாவுடன் சேலம் தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக மேற்சொன்ன தகராறை எழுவினாவுடன் கோவை தொழிலாளர் 
அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 

ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 (2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சேலம் ( மத்திய சட்டம் XIV /1947 ) 1000 ( c ) பிரிவிலும் , 10 (1 )( d ) பிரிவின் 
தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறை எழுவினாவுடன் 
இணைப்பு 

கோவை தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 
எழுவினா 

வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
லட்சுமி பேக்கேஜிங் பிரைவேட் லிமிடெட் , நிறுவனத்தில் மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு 2018-19ஆம் நிதியாண்டில் 10(2A ) , 

பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
தொழிலாளர்கள் பெற்றுள்ள மொத்த சம்பளத்தில் 20 % தொகையை நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு கோவை 
கணக்கிட்டு மிகை ஊதியமாகவும் 20 % தொகையினை கருணைத் தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
தொகையாகவும் வழங்க வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின் 
கோரிக்கை நியாயமானதா ? ஆம் எனில் 

உரிய உத்தரவு 

இணைப்பு 
பிறப்பிக்கவும் . 

எழுவினா 
[ அரசாணை ( டி ) எண் . 243 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( 41) த் துறை , 8 மே 2020 , சித்திரை 25 , சார்வரி , 

மனுதாரர் தொழிற்சங்க உறுப்பினரான திருமதி . குயிலி 
திருவள்ளுவர் ஆண்டு -2051 . ) 

என்பவருக்கு பாரி அக்ரோ லிமிடெட் நிறுவனத்தில் தேயிலை 

பயிர்களுக்கு தெளிக்கப்படும் பூச்சி கொல்லி இரசாயன 
No.II (2 ) LE /440 /2020.- இந்த ஆணையின் இணைப்பில் மருந்துகளால் அலர்ஜி ஏற்பட்டு பாதிக்கப்பட்டதால் , அன்னாரின் 
குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக லட்சுமி பேக்கேஜிங் 

உடல்நிலைக்கு ஏற்ற இலகு பணியான குழந்தைகள் காப்பக 
பிரைவேட் லிமிடெட் , சேலம் என்ற நிர்வாகத்திற்கும் , 

பணி அல்லது புதிய தேயிலை நாற்றுகள் பராமரிக்கும் பணி 
தமிழ்நாடு ஜெனரல் ஒர்க்கர்ஸ் யூனியன் , சென்னை என்ற 

ஆகிய பணிகளில் ஏதேனும் ஒரு பணியினை பணி ஓய்வு காலம் 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 

வரை வழங்குமாறும் அன்னாருக்கு பணி வழங்க மறுக்கப்பட்ட 
அரசு கருதுவதாலும்; 

நாட்களுக்கு உரிய ஊதியம் மற்றும் இதரப் பணப்பயன்களை 
மேற்சொன்ன தகராறை எழுவினாவுடன் சேலம் தொழிலாளர் வழங்குமாறும் கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது 
நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு தானா ? ஆம் எனில் உத்தரவுகள் பிறப்பிக்க . 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 

M.M. இரப்பர் கம்பெனி லிமிடெட் , சென்னை . 
( மத்திய சட்டம் XIV/ 1947) 10(1)( C) பிரிவிலும் , 10 (1 )(d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் [ அரசாணை ( ப ) எண் . 253 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறை 

( அ ) த் துறை , 14 மே 2020 , வைகாசி 1, சார்வரி , 
எழுவினாவுடன் சேலம் தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக 

திருவள்ளுவர் ஆண்டு-2051 . ] 
அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

No.II(2)/LE/442/2020.- இந்த ஆணையின் இணைப்பில் 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக அம்பத்தூர் சிட்கோ 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

தொழிற்பேட்டை வாளகத்தில் அமைந்துள்ள M.M. இரப்பர் 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சேலம் 

கம்பெனி லிமிடெட் என்ற நிர்வாகத்திற்கும் M.M. இரப்பர் 
தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

கம்பெனி தொழிலாளர் சங்கம் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
இணைப்பு 

தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும், 
எழுவினா 

மேற்சொன்ன தகராறில் கோரிக்கை எண் 2 - ஐ சென்னை , 

தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று 
2017-18ஆம் ஆண்டிற்கு தொழிலாளர்கள் பெற்ற மொத்த 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
சம்பளத்தில் 20 சதவீத மிகை ஊதியம் ( Bonus ) மற்றும் 20 சதவீத 
கருணைத்தொகை வழங்க வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின் 

1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
கோரிக்கை நியாயமானதா ? ஆம் எனில் உரிய உத்தரவு சட்டம் XIV /1947) 10(1)(c ) பிரிவிலும் , 10 (1)( d) பிரிவின் வரம்பு 
பிறப்பிக்கவும் . 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
முருகாளி எஸ்டேட் , பாரி அக்ரோ லிமிடெட் , வால்பாறை . 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு சென்னை 

தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 
[ அரசாணை ( டி ) எண் . 248 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
( 91 ) த் துறை , 12 மே 2020 , சித்திரை 29, சார்வரி, 
திருவள்ளுவர் ஆண்டு-20510 ) 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

10 (2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
No. II (2 ) LE /441 /2020.- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக நிர்வாகம் முருகாளி 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
எஸ்டேட் , பாரி அக்ரோ லிமிடெட் , வால்பாறை 

சென்னை தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
என்ற 


564 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec.2 


சமமாக 


இணைப்பு 

கோரிக்கை எண் . 5 
எழுவினா 

தொழிற்சாலையில் இரவு நேர ஷிப்டில் பணி புரியும் 

தொழிலாளர்களுக்கு தற்போது ஒரு ஷிப்டிற்கு ரூ .25 / 
கோரிக்கை எண் . 2 

வழங்கப்படுவதை மாற்றி ரூ . 100 / - ஆக வழங்க வேண்டுமெனவும் , 
ஐந்து வருடக் காலத்திற்கு மேல் தான் நிர்வாகம் பணி 

இரண்டாம் ஷிப்டில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு ரூ .50 / - ஆக 
இடமாற்றம் செய்ய வேண்டும் எனவும் , பணி இடமாற்றத்தின் 

வழங்க வேண்டுமென்ற சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 
போது மனுதாரரின் சார்பில் கூறும் நிபந்தனைகளை கருத்தில் 

ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
கொள்ள வேண்டுமெனவும் அதுவரை எதிர்மனுதாரர் நிர்வாகம் கோரிக்கை எண் . 6 
இராணிப்பேட்டையில் உற்பத்தி செய்ய தடை விதித்து உத்தரவு 
இடுமாறு கோரியுள்ள தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம் 

தொழிற்சாலையில் பராமரிப்பு மற்றும் மின்சாரம் பணிகளில் 
தானா ? ஆமெனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு கூடுதலாக ரூ .500 / - நிர்ணயம் 
செய்து அனைவருக்கும் பாகுபாடின்றி 

வழங்க 
நேஷனல் பிளைவுட் இண்டஸ்ட்ரீஸ் . ஓசூர் . 

வேண்டுமென்ற சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? ஆம் 

எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
[ அரசாணை ( டி ) எண் . 261 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
(41) த் துறை , 19 மே 2020, வைகாசி 6 , சார்வரி, 

கோரிக்கை எண் . 8 
திருவள்ளுவர் ஆண்டு -2051 . ] 

அனைத்து தொழிலாளிக்கும் நாள் ஒன்றுக்கு ரூ . 500 / -ஐ 
No II (2) LE/ 443/2020.- இந்த ஆணையின் இணைப்பில் 

இரசாயனப்படியாக வழங்க வேண்டும் என்றும் ஆண்டிற்கு ஒரு 
குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக நேஷனல் பிளைவுட் முறை முழு உடற்பரிசோதனை செய்து அதற்கான செலவையும் 
இண்டஸ்ட்ரீஸ் , ஓ சூர் என்ற நிர்வாகத்திற்கும் ஓ சூர் 

நிர்வாகம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின் 
நேஷனல் பிளைவுட் எம்ப்ளாயீஸ் யூனியன் , ஓசூர் என்ற 

கோரிக்கை நியாயமானதா ? ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 

பிறப்பிக்கலாம் . 
அரசு கருதுவதாலும் ; 

கோரிக்கை எண் . 10 
மேற்சொன்ன தகராறை எழுவினாக்களுடன் சேலம் 11-15 வருடங்கள் பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கு சர்வீஸ் 
தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று வெயிட்டேஜாக ரூ . 750 / -ம் , 

ரூ.750/ -ம் , 16-20 வருடங்கள் பணிபுரிந்த 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

தொழிலாளர்களுக்கு ரூ . 1000/ -ம் , 21-25 வருடங்கள் பணிபுரிந்த 

தொழிலாளர்களுக்கு ரூ .1250/ -ம் வழங்க வேண்டுமென்ற தொழிற் 
1947- ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் மத்திய சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? ஆம் எனில் , உரிய 
சட்டம் XIV /1947 ) 10 ( 1) ( C ) பிரிவிலும் , 10 (1 )( d ) பிரிவின் வரம்பு உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாடு 
ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறை எழுவினாக்களுடன் 

கோரிக்கை எண் . 13 
சேலம் தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 

அனைத்து தொழிலாளர்களுக்கும் மலைப்பகுதிப்படியாக 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

மாதம் ரூபாய் 1500/ - வழங்க வேண்டுமென்ற தொழிற் சங்கத்தின் 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

கோரிக்கை நியாயமானதா ? ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

பிறப்பிக்கவும் . 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சேலம் கோரிக்கை எண் . 14 
தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

அனைத்து தொழிலாளர்களுக்கும் ஆண்டிற்கு மூன்று ஜோடி 
இணைப்பு 

சீருடையும் , வருடத்திற்கு இரண்டு ஜோடி காலணியும் (Shoe ) 

( லிபர்டி கம்பெனி) மற்றும் இரண்டு ஜோடி காலுறையும் ( Socks ) 
எழுவினாக்கள் 

வழங்க வேண்டும் . சீருடை வருடா வருடம் ஜனவரி 15 - ம் 
கோரிக்கை எண் . 1 

தேதிக்குள் வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

நியாயமானதா ? ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
01-09-2017 முதல் புதிய ஊதிய உயர்வு ஒப்பந்தம் 3 

கோரிக்கை எண் . 23 
ஆண்டுகளுக்கு அமுலில் இருக்கும் வகையில் ஏற்படுத்தப்பட 
வேண்டும் என்ற சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? ஆம் 20 ஆண்டுகளாக பிராசஸ்மேனாக பணி புரியும் 
எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

தொழிலாளர்களுக்கு , ஆப்ரேட்டராக பதவி உயர்வு வழங்கி , 
கோரிக்கை எண் . 2 

அனைவருக்கும் ரூ .1000 / வழங்க வேண்டுமென்ற 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? ஆம் எனில் , உரிய 
மாதம் ஒன்றுக்கு ரூ .20,000 / - வீதம் ஊதிய உயர்வு வழங்கி உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
அதன் அடிப்படையில் அடிப்படை சம்பளம் , நிரந்தரப் பஞ்சப்படி , 
கல்விப்படி , பயணப்படி , சலவைப்படி , சிறப்புப்படி ஆகிய ஒவ்வொரு 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் லிட் , சேலம் . 
இனங்களுக்கும் தீர்மானிக்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் [ அரசாணை ( டி ) எண் . 271 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
கோரிக்கை நியாயமானதா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு 

(41) த் துறை , 22 மே 2020 , வைகாசி 9 , சார்வரி , 
பிறப்பிக்கவும் . 

திருவள்ளுவர் ஆண்டு -2051 .] 
கோரிக்கை எண் . 4 

No.II(2)/LE/444/2020.- இந்த ஆணையின் இணைப்பில் 

குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
தற்போது வழங்கபடும் பஞ்சப்படி முறையினை மாற்றி 

போக்குவரத்துக் கழகம் லிட் , சேலம் என்ற நிர்வாகத்திற்கும் 
1960 - ம் ஆண்டு சென்னை விலைவாசி புள்ளி அடிப்படையில் மாறும் 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்கழக ஊழியர் சங்கம் (சிஐடியு ) 
பஞ்சப்படி புள்ளி ஒன்றுக்கு ரூ .20 / - வழங்கப்பட வேண்டும் என்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? ஆம் எனில் , 

சேலம் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
உத்தரவு பிறப்பிக்கவும் . 

எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 


July . 15 , 2020 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


565 


SOCIAL WELFARE AND NUTRITIOUS MEAL 

PROGRAMME DEPARTMENT 


Reconstitution of Child Welfare Committee in 
Ramanathapuram District by appointing 

one Member from the Panel list in the 
existing Child Welfare Committee under 
the Juvenile Justice ( Care and Protection 

of Children ) Act , 2015 . 


AMENDMENT TO NOTIFICATIONS 


[ G.O.(D ) No.68 , Social Welfare and Nutritious Meal 
Programme [SW.5 ( 1 ) ], 10th June 2020 , வைகாசி 28 , சார்வரி, 

திருவள்ளுவர் ஆண்டு-2051 ] 
No.II ( 2 )/SWNMP/446/2020.- In exercise of the 
powers conferred by sub - section ( 1 ) of Section 27 of the 
Juvenile Justice ( Care and Protection of Children ) Act , 2015 
[ Central Act 2 of 2016 ] , the Governor of Tamil Nadu hereby 
makes the following amendments to the Notification No.Il (2 ) / 
SWNMP /980 ( C - 13 ) /2018 published at page 7 of Part II - Section 
2 of the Tamil Nadu Government Gazette Extra ordinary, 
dated 15th November 2018 . 


AMENDMENT 


மேற்சொன்ன தகராறை எழுவினாவுடன் சேலம் தொழிலாளர் 
நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV /1947 ) 10 ( 1)( C) பிரிவிலும் , 10 (1 )( d) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறை 
எழுவினாவுடன் சேலம் தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக 
அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சேலம் 
தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 

எழுவினா 
திரு . M.P. மாணிக்கம் , ஓட்டுநர் DR2328 என்பவருக்கு 
ஊதிய உயர்வினை ஒரு ( 1) வருட காலத்திற்கு திரண்ட பயனுடன் 
தள்ளி வைத்து நிர்வாகம் வழங்கிய 27-05-2015 நாளிட்ட 
உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தற்காலிக 
வேலைநீக்க காலத்திற்கு உரிய சம்பளம் வழங்க வேண்டும் என்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? ஆம் எனில் , உரிய 
உத்தரவு பிறப்பிக்கவும் . 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் (சேலம் ) லிட் , சேலம் . 
[ அரசாணை ( டி ) எண் . 282 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
1) த் துறை , 3 ஜீன் 2020 , வைகாசி 21 , சார்வரி, 

திருவள்ளுவர் ஆண்டு -2051 .) 
No II(2 ) LE / 445/ 2020.- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் (சேலம் ) லிட் சேலம் என்ற நிர்வாகத்திற்கும் 
பொது செயலாளர் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்கழக ஊழியர் 
சங்கம் (சிஐடியு) சேலம் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறை எழுவினாவுடன் சேலம் தொழிலாளர் 
நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV /1947) 10 (1 )( C ) பிரிவிலும் , 10 ( 1)( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறை 
எழுவினாவுடன் சேலம் தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக 
அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார். 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சேலம் 
தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 

எழுவினா 
திரு . எஸ் . குப்புசாமி , டி.ஆர் . 4847 ) ஓட்டுனரின் ஊதிய 
உயர்வை இரண்டு வருட காலம் திரண்ட பயனுடன் தள்ளி வைத்து 
நிர்வாகம் வழங்கிய 06-11-2015 தேதியிட்ட தண்டனை உத்தரவை 
இரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

முகமது நசிமுத்தின் , 
அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர். 


In the said Notification , for Serial Number ( 3 ) and the 
corresponding entries relating thereto , the following serial 
number and the corresponding entries shall, respectively be 
substituted , namely: 
" 3. Thiru.V.S.Rajesh kannan 

Member " .. 
S / o . V.Sathasivam , 
No.17 , Subbiah Servai Street , 
Ramanathapuram - 623 501 . 

S. MADUMATHI, 

Secretary to Government. 
TOURISM , CULTURE AND RELIGIOUS ENDOWMENTS 

DEPARTMENT. 
Archaeology Protection of Monuments Sculpture Tank 
( Amma Kulam ) at Kilravandavadi Village , Thandrampet 
Taluk , Tiruvannamalai District the Tamil Nadu Ancient 
and Historical Monuments and Archaeological Sites 

and Remains Act . 


[ G.O.Ms No.84 , Tourism , Culture and Religious 
Endowments [MA - 2 ) , 31st March 2020, பங்குனி 18 , விகாரி , 

திருவள்ளுவர் ஆண்டு- 2051.) 
No.II ( 2 )/TCRE/ 447/ 2020.-- WHEREAS , the Government 
of Tamil Nadu are of opinion that the ancient monument 
specified in the Schedule below requires protection under 
the Tamil Nadu Ancient and Historical Monuments and 
Archaeological Sites and Remains Act, 1966 ( Tamil Nadu 
Act 25 of 1966 ) ; 


NOW , THEREFORE , in exercise of powers conferred 
by sub - section ( 1 ) of Section 3 of the said Act , the 
Governor of Tamil Nadu hereby gives two months notice 
of the intention to declare the said ancient monument to be 
protected monument . 


Notice is hereby given that the proposal will be taken 
into consideration on or after the expiry of two months 
from the date of publication of this Notification in the 


566 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II - Sec.2 


of 


Tamil Nadu Government Gazette and that any objection or 

சேர்ந்த ( 1) ஆம் உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் படி , 
suggestion , which may be received with respect to thereof , 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்கூறிய பழங்கால சின்னத்தினை 
from any person interested in the said ancient monument பாதுகாக்கப்பட்ட நினைவுச் சின்னமாக அறிவிக்க தாம் கருதுவதாக 
before the expiry of the said period of two months குறிப்பிட்டு , இதற்கு இரண்டு மாத கால அவகாசம் அளிக்கிறார் . 
will be considered by the Government of Tamil Nadu . 
Objections or Suggestions if any , should be addressed இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாள் 
the Additional Chief Secretary to Government . Tourism , 

முதல் அல்லது அதன் பிறகு 2 மாத காலம் முடிவடைந்த பின்னர் 
Culture and Religious Endowment Department , Fort St. 

மேற்கூறிய கருத்துரு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் 
George Secretariat , Chennai - 600 009 . 

என்று இதன் மூலம் அறிவிக்கை வழங்கப்படுகிறது . மேற்கூறிய 

நினைவுச் சின்னத்தில் பற்றுள்ள எவரிடமிருந்து 2 மாத காலம் 
THE SCHEDULE 

முடிவடைவதற்கு முன்னர் வரப்பெறும் மறுப் புரைகள் அல்லது 

ஆலோசனைகள் எதனையும் தமிழ்நாடு அரசு கருதிப்பார்க்கும் . 
1. State Tamil Nadu 

மறுப்புரைகள் அல்லது ஆலோசனைகள் எவையேனும் இருப்பின் 
2. I District Tiruvannamalai 

அவற்றை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் , சுற்றுலா, பண்பாடு 
Thandrampet 
3. I Taluk 

மற்றும் அறநிலையங்கள் துறை , புனித செயின்ட் ஜார்ஜ் கோட்டை , 

தலைமைச் செயலகம் , சென்னை -600 009 என்ற முகவரிக்கு 
4. | Village number and 9 / Kilravandavadi 

அனுப்ப வேண்டும் . 
name 

விவர அட்டவணை 
5. I Name the Sculpture Tank 

( Amma 
Monument Kulam ) 

| 1. | மாநிலம் 

| தமிழ்நாடு 
6. I Location It is locally known as Amma 

| 2 , மாவட்டம் 
Kulam , located at 3 Kms from 

திருவண்ணாமலை 
Thandrampet and situated at 

3 . வட்டம் 

தண்டராம்பட்டு 
Kilravandavadi Village 

4 . கிராம் எண் / பெயர் 

9/ கீழ்ராவந்தவாடி 
7. | Revenue Survey | 56 

5 . நினைவுச்சின்னத்தின் பெயர் சிற்பக் குளம் ( அம்மாகுளம் ) 
Number in which 

6 , அமைவிடம் 

தண்டராம்பட்டிலிருந்து 
Monument exist 

| 3 கி.மீ. தொலைவில் 
8. | Total extent 2.36.5 Hectares 

அம்மாகுளம் 
9. | Area required for 

என்றழைக்கப்படும் சிற்பக் 
Protection 

குளம் கீழ்ராவந்தவாடி 
( a Revenue Survey Old No. 56 /3A2 New No. 

கிராமத்தில் அமைந்துள்ளது 
Number 56 /3A2A 

7. |இந்த நினைவுச்சின்னம் | 56 
( b ) Extent 0.27.9Ares 

அமைந்துள்ள வருவாய் நில 
( c ) Ownership Government Purambokku 

அளவை எண் 
8 .. மொத்த பரப்பு 

2.36.5 ஹெக்டேர்ஸ் 
10 Respective Boundaries 

9. பாதுகாக்க தேவைப்படுகின்ற பழைய எண் 56 / 3A2 புதிய 
Revenue Survey 

பரப்பு 

எண் 56 /3A2A 0.27.9 ஏர்ஸ் 
Side 

Ownership 
Number 

அ . வருவாய் நில 

அரசு புறம்போக்கு 

அளவை எண் 
North 56 /3A1 Government Land 

ஆ . பரப்பு 
56 / 3B Kalankuthu Pitchaikannu 

இ . உரிமத்துவம் 
South 57/157/2 Mani Panneerselvam 

10 சம்பந்தப்பட்ட எல்லைகள் 
East 56 / 3C 

Pitchaikannu 
West Old No.56 /3A2 Road and Electric 

வருவாய் 
திசை 

உரிமத்துவம் 
New No. 56 / 3A2B | Transformer Murugan 

நில அளவை எண் 
Government Land - Road 

வடக்கு 56 / 3A156/ 3B 
56/1 

அரசு நிலம் 

கல்லாங்குத்து 
56/2 

பிச்சைக்கண்ணு 
அறிவிக்கை 

தெற்கு |57/1 

மணி 
|57/2 

பன்னீர்செல்வம் 
[ அரசாணை ( நிலை ) எண் . 84, சுற்றுலா, பண்பாடு மற்றும் 
அறநிலையங்கள் ( அதொ -2 ) த் துறை , 31 மார்ச் 2020, பங்குனி 18, கிழக்கு |56 /3C 

பிச்சைக்கண்ணு 
விகாரி , திருவள்ளுவர் ஆண்டு -2051 . ] 

மேற்கு பழைய எண் . 56 / 3A2 

அரசு நிலம் பாதை 

புதிய எண் 56 / 3A2BB மற்றும் மின்சார 
பின்வரும் விவர அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள வரலாற்றுச் 

56/1 

மின்மாற்றி முருகன் 
சின்னத்தினை 1966 - ஆம் தமிழ்நாடு பழங்கால 

|56/2 

அரசு நிலம் - பாதை 
வரலாற்றுச் சின்னங்கள் தொல்லியல் சிறப்பிடங்கள் மற்றும் 
எஞ்சிய சின்னங்கள் சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 25/1966 ) 
கீழ் பாதுகாத்தல் அவசியமென அரசு கருதுகிறது . 

சந்தீப் சக்சேனா , 

அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 
ஆகவே , தற்போது மேற்கூறிய சட்டத்தின் 3 - ஆம் பிரிவைச் 
PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


ஆண்டு 


